ஸ்ரீ 
இவரைப்பற்றி . 


க.ஸ்ரீராமன பட்டாசசாரயார 


1 இவர .தேரழந்தூர எனனும்‌ திவய தேசத்தில்‌ பிறந்தவர. 
2.தந்‌தையார- ஸ்ரீ.௨. வே.ஸா.கணணன பட்டாசசாரயார 

ஸ்ரீ பாஞ்சராத்ர ஆகம ஆசிரியர .சுமார ஆயிரக்கணக்கான 
ஸம்ப்ரோக்ஷணங்களைநடத்தியவர்‌ .திருசசேரை ,தேரழந்தூர 
.திவயதேசங்களில்‌ பூஜா பாதயஸத்தர . 

3-தாயார .ஸ்ரீமதி ஸாரநாயகி அம்மாள்‌. 

4.கல்வி- பளளிப்படிப்புடன சித்தூர்‌ ஸம்ஸகருத வித்யா 
சபாவிலும்‌ திருப்பதி ஸ்ரீ பாஞ்சராத்ர ஆகம்‌ விதவத ஸதஸிலும்‌ 
கலந்து கொணடு முதல்‌ நிலையில தேரச்சி பெற்றவர்‌ .திருமலை 
வித்யா கேந்தரத்தில 3 வருடங்கள்‌ ஸ்ரீ பாஞ்சராத்ர ஆகம்‌ 
விதவான பாபடலா ஸ்ரீ. உ. வே.வரதராமானுஜாச சார 
ஸவாமியிடம்‌ ஸ்ரீ பாஞ்சராத்ர ஆகமத்தின நுட்பமான 
விஷயங்களை படித்து கேட்டறிந்தவர்‌ .கற்றலில்‌ கேட்டலே நனறு 
எனகிற கொள்கையில ஈடுபாடுடையவர . 

5-பணிகள .-அலமேலு மங்காபுரம, பம்பாய்‌ பனஸவாடி 
ஸந்நதியில்‌ சிலவருடங்கள்‌ கைங்கரயம்‌ .ஸிகந்த்ராபாத்‌ 
கொனேரி ஸ்ரீ வேங்கடேஸவரப்‌ பெருமாள்‌ ஸனனதியில சுமார 25 
வருடங்களாக கைங்கரயம்‌ . 

ஸ்ரீரங்கம்‌ வரத்தமான பிருதா அலங்கருதரான ஸ்ரீரங்க நாராயண 
ஜீயர்‌ ஸவாமியுடனும்‌ பற்பல்‌ ஸுதரசன ஹோமங்களை 
நடத்தியவர்‌ . 

வரத்தமான பிருதா அலங்கருதரான திருமலை திருப்பதி பெரிய 
கேள்வி அப்பன பெரிய ஜீயர்‌ ஸவாமியின நனமதிப்பும்‌ 
அவருடன்‌ பறபல ஸுதரசனயாகங்களையும்‌ நடத்தி அனுக்ரஹம்‌ 
பெற்றவர்‌ . அவர பூரவாஸரமத்தில்‌ திருமலை வேத பாடசாலை 
பரினஸபாலாகப பணியாற்றிய போது திவயப்ரபந்தம்‌ மறறும்‌ 
காலக்ஷேபாதிகளை அதிகரிததவர . 

காவேரி புஷ்கர யஜஞத்தில ப்ரதானமாக இருந்து 

த்ரிதணடி ஸ்ரீமன்நாராயண ஜீயரிடம்‌ நற்பெயருமஅவருடன்‌ பற்பல 
யஜஞங்களிலும்‌ கலந்து கொண்டவர்‌ . 

அஸஸாம்‌,ஆந்தரா ,பிஹார்‌ குஜராத்‌, மத்யப்ரதேசம்‌ , 
ராஜஸத்தான ,அமராவதி போனற மஹாராஷடரம்‌ 


PDF created with pdfFactory Pro trial version www.pdffactory.com 


கரனாடகம்‌ கேரளம்‌ போனற பறபல தேசங்களிலும்‌ தமிழகத்தில்‌ 
பறபல ஸனனதிகளிலும்‌ ப்ரதிஷட்டைகள்‌ ,மஹோத்ஸவங்களை 
இனனமும்‌ இடையறாது செய்து வருபவர்‌ . 

6 நோக்கம்‌-ஸ்ரீ பாஞ்சராத்ரத்தின்‌ அனைத்து ஸம்ஹிதைகள்‌ 
மற்றும்‌ பெரியோர்கள்‌ எழுதிவைத்த கரந்தங்களைப்‌ படித்து 
ஆறாய்கல்‌ .மற்றும தெலுங்கில்‌ உள்ள ஸம்ஹிதைகளை 
புஸத்தகமாக்கி எளிய நடையில்‌ எதிரகால ஸந்ததியினருக்கு 
பயிற்று வித்தல .அச்சிடல .அருளிச்செயலும்‌ ஆகமமும்‌ எனகிற 
ஆயவுககட்டுரை .வெளியிடல்‌ .எதிரகால அர்ச்சக 
ஸமுதாயத்தினருக்கு ஸாத்யமானவரை உதவும்பொருட்டு சில 
நற்பணிகளைச்‌ செய்தல்‌ . 

கூடிய விரைவில்‌ கம்ப்யூட்டர்‌ வழியாக ஆகமககலவி 
ஏற்படுத்துதல்‌. மற்றும்‌ பல. 

6(எழுதிய நூல்கள . 1-புருஷ ஸூகத ஆறாதனம்‌ . 
2-ஆகமப்ராமாணயம்‌ தமிழாக்கம்‌ .3-கரியாஸாகரம்‌ 
முதலபாகம்‌ . 4-கரியா ஸாகரம்‌ 2ம்‌ பாகம்‌. 

5- கரியாஸாகரம்‌ 3ம்‌ பாகம்‌ வசன ஸாரம்‌(அதில 
முதல்பாகம்‌)அச்சில்‌. 
6 -கரியாஸாகரம்‌ 4ம்‌ பாகம்‌ வசன ஸாரம(2ம பாகம்‌) அச்சில்‌. 

7 -கரியாஸாகரம்‌ 5ம்‌ பாகம்‌ ஸ்ரீ பரமபுருஷ ஸம்ஹிதை எனகிற 
புத்தகம்‌ . தெலுங்கிலிருந்து தமிழாக்கம்‌ .(அச்சில) 
£-கொள்கை-க்ரியாகைரவ சந்த்ரிகையென கிற ஸம்ஸ்க்ருத 
நூலை தமிழில்‌ வெளியிட உத்தேசம்‌ .முன்னோர்‌ 
மொழிந்தமறைப்பொருளைப்‌ பொன்னே போல்‌ 
போற்றுதல்‌ .பலவிதமாக அயலநாடுகளிலிருந்து பணியாற்ற 
அழைப்பு வந்தும்‌ ஏற்காமை. 


PDF created with pdfFactory Pro trial version www.pdffactory.com 


